GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 2 .40 Paise . 


E 
TAM 


PA 

. 


. 


MOMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


NADU 


U 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


10HE 1 * 


TIUMPHS 


No. 11] 


CHENNAI, WEDNESDAY , MARCH 15 , 2017 
Panguni 2 , Thunmugi, Thiruvalluvar Aandu - 2048 


Part 1 — Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


INDUSTRIES DEPARTMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Acquisition of Lands — Errata to Notification .. 


. 


275 


Indian Stamp Act. 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Policies by the New India 
Assurance Company Limited through its Division 
office , Chennai etc . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Tribunal for Adjudication . 


275 - 276 


274 


276 -278 


Labour Courts for Adjudication ... 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Policies by Life Insurance 
Corporation of India through its P & GS 
Department, Divisional Office , Coimbatore etc 


Amendment to Notification 


... 


.. 274 - 275 


[ 273 ] 


D . I.P. — 11-2 (11) 


274 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part I - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 

Notifications under the Indian Stamp Act 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the New India Assurance 
Company Limited through its Division Office, Chennai 
for certain period under the Act. 


Amendment to Notification 
[G . O .(Rt.) No. 113, Commercial Taxes and Registration (11), 

24th February 2017 , L 12 , 51648 , 

Shuhou 340010 – 2048.] 
No. II( 2 )/CTR / 171/ 2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No . 11 ( 2 )/CTR /604 /2015 , 
published in page 702 of part Il-Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No . 42, dated 21- 10 -2015 . 


[G . O .(Rt.) No . 37, Commercial Taxes and Registration (J1), 

2nd February 2017 , 05 20 , 504 

(126Thu HTC - 2048] 
No .11( 2 )/CTR / 168 / 2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 1 , 00 ,000 / - (Rupees One lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by the New 
India Assurance Company Limited through its Division Office 
No . 710100, Chennai for the period from 1st January 2017 
to 30th June 2017 . 


AMENDMENT 


For the expression , " 31st March 2016 " appearing in the 
said notification , the expression , " 24th August 2016 ", shall 
be substituted . 


C . JAYARAMAN , 

Joint Secretary to Government. 
Divisional office Poonamallee , Chennai. 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by Life Insurance 
Corporation of India through its Pension and Group 
Schemes Department, Divisional Office, Coimbatore for 
certain period under the Act. 


Amendment to Notification 


[G .O .(Rt.) No. 108 , Commercial Taxes and Registration ( 11), 
22nd February 2017 , LT10 , Sorbo SGTU 

460010 - 2048 ] 
No. II ( 2 )/CTR / 169/ 2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 25 , 000 /- (Rupees Twenty Five Thousand only ) 
chargeable under the said Act in respect of issue of policies 
by the New India Assurance Company Limited through its 
Divisional Office No . 713200 , Poonamallee , Chennai-56 , for 
the period from 1st January 2017 to 31st March 2017 . 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by Life Insurance 
Corporation of India through its P & GS Department, 
Chennai for certain period under the Act. 


[G . O .(Rt.) No. 114 , Commercial Taxes and Registration (J1), 
24th February 2017 , L 12, S6TL ), 

GOJOTU HOT0 – 2048.] 
No.11(2 )/CTR / 172/2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section (1 ) of Section 9 of 
the Indian Stamp Act , 1899 (Central Act II of 1899), the 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No . 11 ( 2 )/CTR /680 / 2015 , 
published in page 740 of part II- Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No. 45 , dated 11 - 11 -2015 . 


AMENDMENT 


For the expression , “ 30th June 2016 ” appearing in the 
said notification , the expression , “ 31st March 2018 " , shall 
be substituted . 


[G .O .(Rt.) No. 76 , Commercial Taxes and Registration (J1), 

16th February 2017 , Lo 4 , 5104po 

FIGGJOHU 346000 – 2048.] 
No.11 (2 )/CTR / 170 /2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 50,00, 000 /- (Rupees Fifty lakhs only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by Life 
Insurance Corporation of India through its P & GS Department, 
Chennai for the period from 15th January 2017 to 
30th June 2017 . 


K . ARUNACHALAM , 

Joint Secretary to Government. 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by Life Insurance 
Corporation of India through its P & GS Department, 
Divisional Office , Tirunelveli for certain period under 
the Act. 


Amendment to Notification 


[G . O .(Rt.) No. 49, Commercial Taxes and Registration 

(J1), 6th February 2017.] 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by Life Insurance 
Corporation of India through its P & GS Department, 
Divisional Office , Coimbatore for certain period under 
the Act . 


No.11 ( 2 )/CTR / 173/ 2017 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), 


Mar . 15 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


275 


the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No . II( 2 ) / CTR / 603/ 2015 , 
published in page 702 of part II - Section 2 of the Tamil Nadu 
Government Gazette No . 42 , dated 21- 10 - 2015 . 


தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 
Disputes between Workmen and Management referred 

to Industrial Tribunal for Adjudication 
டெல்ட்ராணிக் இந்தியா லிமிடெட் , திருவள்ளூர் 


AMENDMENT 


NDMENT 


For the expression , " 30th September 2015 " appearing 

[ அரசாணை (டி ) எண் 58 , தொழிலாளர் மற்றும் 
in the said notification , the expression , " 8th March 2016 , 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 6 பிப்ரவரி 2017 , 
shall be substituted . 

தை 24 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 
Provisions for the consolidation of duty chargeable in No . II(2 )/LE / 175 /2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

respect of issue of Policies by Life Insurance குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக டெல்ட்ராணிக் இந்தியா 
Corporation of India through its Pension and Group 

லிமிடெட் , திருவள்ளூர் என்ற நிர்வாகத்திற்கும் , சென்னை ஏற்றுமதி 
schemes Department, Divisional Office , Tirunelveli for 

வளாக ஊழியர்கள் மற்றும் பொதுத் தொழிலாளர் சங்கம் என்ற 
certain period under the Act. 

தொழிற்சங்கத்திற்குமிடையே பொதுக் கோரிக்கைகள் குறித்த 
Amendment to Notification 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
[G . O .(Rt.) No. 50, Commercial Taxes and Registration (J1), 

மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தின் 
6th February 2017.] 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
No . II ( 2 )/CTR / 174 / 2017 . - In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of section 9 of 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1)( d ) பிரிவின் வரம்பு 
Governor of Tamil Nadu hereby makes the following 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
amendment to the Notification No . II( 2 ) / CTR/ 92 / 2016 , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
published in page 107 of part II -Section 2 of the Tamil Nadu தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
Government Gazette No. 5 , dated 3- 2 - 2016 . 

இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
For the expression , " 31st March 2016 ” appearing in the நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
said notification , the expression , " 31st March 2017 " , shall சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
be substituted . 

இணைப்பு 
C . JAYARAMAN , 

எழுவினாக்கள் 
Joint Secretary to Government. 

கோரிக்கை எண் . 1 
INDUSTRIES DEPARTMENT 

" தொழிலாளர்களுக்கு கீழ்கண்டவாறு கிரேடுகளை அளித்து 
Acquisition of Lands 

அடிப்படை சம்பளம் மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க கோரும் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
Errata to Notification 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
[Letter No . 16516 /SIPCOT-LA /2016 -1, Industries (SIPCOT-LA ) 

3000 - 300 - 4500 - 400 - 6500 - 500 
22nd February 2017. ] 

ஹெல்பர் 

9000 - 600 - 12000 - 700 - 15500 - 800 
The following errata is issued to the notification under 
sub section ( 1 ) of Section 3 of the Tamil Nadu Acquisition 

செமிஸ்கில்டு 6000 - 400 - 8000 - 500 - 10500 - 600 
of Land for Industrial Purposes Act , 1997 (Tamil Nadu Act 

13500 - 700 - 17000 - 800 - 21000 - 900 
10 of 1999 ) approved by the Government in G . O . ( Ms ) 

ஸ்கில்டு 

9000 - 500 - 10500 - 600 - 13500 - 700 
No. 139 , Industries ( SIPCOT- LA ) Department , dated 25 - 10 

17000 - 800 - 21000 - 900 - 25500 - 1000 
2016 and published at page No . 3 of the Tamil Nadu 
Government Gazette ( Extraordinary ) No . 252 , Part II- Section 2 , 

ஹைலிஸ்கில்டு 12000 - 600 - 15000 - 700 - 18500 - 800 
dated 25 - 10 - 2016 as Notification No.||( 2 ) IND /687 /( e - 2 )/2016 . 

22500 - 900 - 27000 - 1000 - 32000 - 1100 
ERRATA 

கோரிக்கை எண் .2 
For 

Read 

1960ம் ஆண்டை அடிப்படையாகக் கொண்டு 1000 புள்ளிக்கு 

ரூ . 3000/ - ம் அதற்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 
The Schedule The Schedule 

ரூ . 6/ - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
Sivaganga District, Sivaganga District, நியாயமானதா ? " ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
Sivaganga Taluk , 

Sivaganga Taluk , 
Arasanoor Village, Kilathari Village , 

கோரிக்கை எண் . 3 
Unit - 1 , Block - 1 , Unit -1 , Block - 1 | 

" தொழிலாளர்களுக்கு அடிப்படைச் சம்பளம் மற்றும் 

அகவிலைப்படியில் 50 % வீட்டு வாடகைப்படியாக வழங்க 
VIKRAM KAPUR , 

Principal Secretary to Government. 
D . T . P . - 266 - 11-|| - 2 - 2a 


No . ) 


276 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
நியாயமானதுதானா ? " ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோரிக்கை எண் . 4 

சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
" தொழிலாளர்களின் அடிப்படைச் சம்பளத்தில் 50 % 

இணைப்பு 
போக்குவரத்து படியாக வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 

எழுவினா 
பிறப்பிக்க . 

ஞாயிற்றுக் கிழமை வார விடுமுறையாக இருந்ததை சுழற்சி 
கோரிக்கை எண் . 7 

முறையில் வார விடுமுறை வழங்கப்படும் என நிர்வாகம் அறிவிப்பு 

செய்ததை இரத்து செய்து , மீண்டும் ஞாயிற்று கிழமையிலேயே 
தொழிலாளர்களுக்கு 3வது ஷிப்ட் அலவன்ஸாக அடிப்படை வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
சம்பளத்தில் 25 % தொகையும் , 2வது ஷிப்ட் அலவன்ஸாக 15 % கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
தொகையும் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை பிறப்பிக்க . 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

Disputes between Workmen and Managements referred 
கோரிக்கை எண் . 8 

to Labour Courts for Adjudication 
" தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 2 பெரிய ஹமாம் சோப்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 
மற்றும் ஒரு டர்க்கி டவல் வழங்கவேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் [ அரசாணை ( டி ) எண் 607 , தொழிலாளர் மற்றும் 
உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை, 20 அக்டோபர் 2016 , 
கோரிக்கை எண் . 9 

ஐப்பசி 4 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 

No . II (2 )/LE/177/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
" தொழிலளார்களுக்கு தற்போது வருடத்திற்கு 2 செட் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
லிபர்ட்டி கம்பெனி ஷூவாகவும் , 4 செட் காலுறையும் 

போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 
வழங்கக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் , (சி . ஐ . டி . யு ) மதுரை 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
கோரிக்கை எண் .10 

என்று அரசு கருதுவதாலும் ; 
" தொழிலளார்களுக்கு ஆண்டிற்கு 3 செட் தைத்த சீருடை 

மேற்சொன்ன தகராறில் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 
வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
நியாயமானதுதானா ? " ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் . 11 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் 
" தொழிலளார்களுக்கு வாஷிங் அலவன்ஸாக மாதம் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
ரூ . 750 / - வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 
நியாயமானதுதானா ? " ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
லின்பாக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் 
லிமிடெட் , திருவள்ளூர் மாவட்டம் . 

ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 62 , தொழிலாளர் மற்றும் 

10 (2ஏ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 7 பிப்ரவரி 2017 , நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 

தை 25 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
No . II (2 )/LE/176/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் , 
ஊத்துக்கோட்டையிலுள்ள லின்பாக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா 

எழுவினா 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட 

திரு . P . ரவி , நடத்துனர் (பணி எண் CR 06730) என்பவரின் 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே , 

வருடாந்திர ஊதிய உயர்வினை இரண்டு வருட காலத்திற்கு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் 

11 - 10 - 2013 - ம் தேதியிட்ட நிர்வாகத்தின் உத்தரவை ரத்து செய்ய 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

[ அரசாணை (டி ) எண் 763 , தொழிலாளர் மற்றும் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 27 டிசம்பர் 2016 , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

மார்கழி 12 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று No . II( 2 )/LE/ 178 / 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம் மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 


தொழிலாந்து மூன்று மா இந்த ஆதொழில் தன் 


Mar . 15 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


277 


போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் , மதுரை என்ற செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று நியாயமானது தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 

திருநெல்வேலி , லிமிடெட் , நாகர்கோவில் . 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 611 , தொழிலாளர் மற்றும் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை, 20 அக்டோபர் 2016 , 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் வரம்பு 

ஐப்பசி 4 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2047.) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , No. II( 2) LE / 180/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் 

போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிட் நாகர்கோவில் என்ற 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

நிர்வாகத்திற்கும் , தொழிலாளர் முன்னேற்ற சங்கப் பேரவை 
ஆணையிடுகிறார் . 

நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆண்டு தொவில் நகராறுகள். சட்டத்தில் 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV /1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திரு . S . தங்கராசு , தேர்வு நிலை நடத்துனர் (பணி தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 
எண் . CR 09840 ) என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை 

காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
இரண்டு மாத காலம் அதன் திரண்ட பயனின்றி நிறுத்தம் 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
செய்து நிர்வாகம் வழங்கிய 16 - 4 - 2012 - ம் நாளிட்ட உத்தரவை 

ஆணையிடுகிறார் . 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை (டி ) எண் 28 , தொழிலாளர் மற்றும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 25 ஜனவரி 2017 , 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
தை 12 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) கொள்ளப்படுகிறது . 
No . II(2 )/LE/ 179/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு 

எழுவினா 
அரசு போக்குவரத்துக் கழக தேசிய தொழிலாளர் சங்கம் , மதுரை 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

திரு . எஸ் . வின்ஸ்ட ன் பிரேம்குமார் , ஓட்டுனர் (இடிபி எண் 

2753 ) என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில் 
என்று அரசு கருதுவதாலும் ; 

பாதிக்கும் வண்ணம் ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் பிறப்பித்த 28 - 03 - 2015 - ம் நாளிட்ட உத்தரவினை ரத்து 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

[ அரசாணை ( டி ) எண் 625 , தொழிலாளர் மற்றும் 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை, 24 அக்டோபர் 2016 , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

ஐப்பசி 8 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் No . II(2)/LE / 181/ 2017 - இந்த ஆணையின் இணைப்பில் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
ஆணையிடுகிறார் . 

போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் என்ற 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

நிர்வாகத்திற்கும் , தொழிலாளர் முன்னேற்றச் சங்கப் பேரவை , 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மதுரை, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி , தொழிலாளர் 
இணைப்பு 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
திரு . G . சண்முகவேல் , ஓட்டுனர் (பணி எண் . DR 07228 ) ( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
என்பவரின் வருடாந்திர உயர்வினை ஓராண்டு காலத்திற்கு அதன் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திரண்ட பயனுடன் ( With Cumulative Effect ) நிறுத்தம் செய்து தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
நிர்வாகம் பிறப்பித்த 20 - 3 - 2015 - ம் தேதியிட்ட உத்தரவை ரத்து 


278 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி, தொழிலாளர் போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
ஆணையிடுகிறார் . 

காமராஜ் நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
திரு . A . நாகராஜன் , ஓட்டுனர் (இடிபி எண் 4383 ) நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 
மூன்று வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
18 - 8 - 2011 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் ஆணையிடுகிறார் . 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 33 , தொழிலாளர் மற்றும் 10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 25 ஜனவரி 2017 , தை 12 , நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .] 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
No. II( 2)/LE / 182 /2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் 

எழுவினா 
சங்கம் , நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; திரு . R . வேல்முருகன் , ஓட்டுனர் (பணி எண் . 3967 ) 

என்பவரின் ஊதிய உயர்வினை வருங்காலத்தில் பாதிக்கா 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

வண்ணம் 1 /2 ( ஒன்றறை ) வருடம் நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

பிறப்பித்த 28 - 4 - 2010 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி, தொழிலாளர் 

திருத்த அறிவிக்கை 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை ( டி ) எண் 775 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 30 டிசம்பர் 2016 , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மார்கழி 15 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு No . II( 2)/LE /184/ 2017 . - தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு எண் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 

36 , நாள் 7 - 9 - 2016 , பாகம் || பிரிவு 2 - ல் பக்க எண் 541 , 
கொள்ளப்படுகிறது . 

அறிவிக்கை எண் No . II( 2 )/ LE / 624/ 2016 . 
இணைப்பு 

அரசு ஆணை ( டி ) எண் . 313 , தொழிலாளர் மற்றும் 
எழுவினா 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , நாள் 21 - 06 . 2016 அரசாணையின் 
திரு . R . வீரபாகுபிள்ளை , ஓட்டுனர் (பணி எண் . 5952 ) 

இணைப்பில் எழுவினாவிற்கு கீழ்க்காணும் திருத்தம் 
என்பவரின் ஊதிய உயர்வினை வருங்காலத்தில் பாதிக்கும் வெளியிடப்படுகிறது . 
வண்ணம் மூன்றாண்டுகளுக்கு நிறுத்தி வைத்தும் , 
சேதாரத்தொகையான ரூ .1000 / - ஐ மொத்தம் 10 சம தவணைகளில் 

திருத்தம் 
ரூ . 100 / - பிடித்தம் செய்ய நிர்வாகம் பிறப்பித்த 29 - 12 - 2007 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 

அரசு ஆணை ( டி ) எண் . 313 , தொழிலாளர் மற்றும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , நாள் 21 - 06 - 2016 அரசாணையின் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

இணைப்பிலுள்ள எழுவினாவில் " பாதிக்கும் வண்ணம் 

என்றிருப்பதை " பாதிக்கா வண்ணம் என திருத்தி வாசிக்கவும் . 
[ அரசாணை ( டி ) எண் 34 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 25 ஜனவரி 2017 , 
தை 12 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 

பெ . அமுதா , 
No . II (2 )/LE/183/ 2017 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

அரசுச் செயலாளர் . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


